தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2009 - 11 . 
(விலை: ரூ . 0 .80 காசு . 


( 156 

et 


பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெ 


வல்லும் 


எண் 33 ] | 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 26 , 2009 
ஆவணி 10 , திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009ஆம் ஆண்டு 
ஜூலைத் திங்கள் 29ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 


9/ 2009 


1974 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இயக்கூர்திகள் வரிவிதிப்புச் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : -- 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு இயக்கூர்திகள் வரி விதிப்புச் குறுந்தலைப்பும் 
( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும். 


ஆகஸ்ட் திங்கள் முதல் தேதியில் இருந்து 


( 2 ) இது , 2009 - ஆம் ஆண்டு 
நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
13 / 1974 . 


2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1974 - ஆம் 3 - B எனும் 
ஆண்டு தமிழ்நாடு இயக்கூர்திகள் வரி விதிப்புச் சட்டத்தின் 3 - A எனும் பிரிவிற்கு 

பிரிவைப் 

புகுத்துதல் . 
பின்னர் , பின்வரும் பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது : 


3 - B சாலைப் பாதுகாப்பு வரி விதிப்பு : 


(1 ) பல்வேறு சாலைப் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காக , 
இயக்கூர்திகளைப் பதிவு செய்யும் நேரத்தில் , ஆறாம் இணைப்புப் பட்டியலில் 
குறித்துரைக்கப்பட்ட வீதங்களில் " சாலைபாதுகாப்பு வரி " என அழைக்கப்படுகிற கூடுதல் 
வரி ஒன்றை விதித்து வசூலித்தல் வேண்டும் . 


(2 ) (1)- ஆம் உட்பிரிவின்படி விதிக்கப்பட்ட வரியானது , வகுத்துரைக்கப்படக்கூடிய 
அத்தகைய முறையில் செலுத்தப்படுதல் வேண்டும் . 


IV - 2 Sup .(T ) ( 33 ) - 1 ) 


[ 1 ] | 


( 3 ) (2 ) - ஆம் உட்பிரிவின் வகைமுறைகளுக்குட்பட்டு , வரியை திருப்பிச் 
செலுத்துதல் தொடர்பான வகைமுறைகள் நீங்கலாக , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளும் 
அதன்படிச் செய்யப்பட்ட விதிகளும் , இந்தச் சட்டத்தின்படி இயக்கூர்திகள் வரி விதிப்பு 
மற்றும் வசூலிப்பு தொடர்பாக பொருந்துவது போன்று , இயன்றவரையில் (1) ஆம் 
உட்பிரிவின்படி செலுத்தத்தக்க வரியை விதித்து வசூலிப்பது தொடர்பாகப் பொருந்துதல் 
வேண்டும் . 


புதிய 
இணைப்புப் 
பட்டியல் 
புகுத்தப்படுதல் . 


3 . முதன்மைச் சட்டத்தின் ஐந்தாம் இணைப்புப் பட்டியலுக்குப் பின்னர் , பின்வரும் 
இணைப்புப் பட்டியலானது சேர்க்கப்படுதல் வேண்டும் . அதாவது : -- 


ஆறாம் இணைப்புப் பட்டியல் . 


( 3 - B எனும் பிரிவைக் காணவும் ) 


இயக்கூர்திகளின் வகை 


வரி 


ரூ . 


1 . மிதி இயக்கிகள் 


250 / 


2 . சிறு பளு ஊர்திகள் 


1,500 / 


3 . பிற இயக்கூர்திகள் 


2 , 000 / 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


